Kerala Gazette No . 44 dated 5th November, 2013 . 
PART I 


Section iii 


0GOVERN 


OF KERAL 


கேரள அரசு 
சட்ட ( சட்டமியற்றல் - பி ) துறை 
அறிக்கை 

2012 நவம்பர் 10 
எண் 23459 / ச . இ . பி . 2 / 2012 / சட்ட ம் . திருவனந்தபுரம் , - 

1934 கார்த்திகா 19 . 


2012 நவம்பர் 9ஆம் தேதி கேரள ஆளுநரால் விளம்பர அறிக்கை 
செய்யப்பட்ட பின்வரும் அவசரச்சட்டம் பொதுமக்களின் அறிவிற்காக இதனால் 
பிரசுரம் செய்யப்படுகிறது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 


சி . கெ . பத்மாகரன் , 
சட்டத்துறை சிறப்புச்செயலாளர் . 


2013 - ன் அவசரச்சட்ட ம் எண் 58 


2012 - ன் திருவிதாங்கூர் - கொச்சி இந்து சமய நிறுவனங்கள் 

(திருத்த ) அவசரச்சட்டம் 


இந்தியக் குடியரசின் அறுபத்தி மூன்றாவது ஆண்டில் கேரள 
ஆளுநரால் விளம்பர அறிக்கை செய்யப்பட்டது . 


1950 - ன் திருவிதாங்கூர் - கொச்சி இந்து சமய நிறுவனங்கள் சட்டம் 
மீண்டும் (திருத்தம் ) செய்வதற்குரிய ஒரு அவசரச்சட்டம் . 

முன்னுரை - கேரள மாநில சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இல்லாத 
தாலும் , தாம் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழ்நிலை தற்போது 
உள்ளது என கேரள ஆளுநர் புரிந்துகொண்டிருப்பதாலும் ; 


2 


தற்போது , அதனால் , இந்திய அரசியலமைப்பின் 213வது விதித்தொகுப்பின் 
உட்பிரிவு (1)-ன்படி வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி கேரள 
ஆளுநரால் பின்வரும் அவசரச்சட்டம் விளம்பர அறிக்கை செய்யப்படுகிறது . 

1 . சுருக்கப்பெயரும் தொடக்கமும் . --(1) இந்த அவசரச்சட்டம் 2012 - ன் 
திருவிதாங்கூர் - கொச்சி இந்து சமய நிறுவனங்கள் (திருத்த ) அவசரச்சட்டம் 
என்று அழைக்கப்படலாம் . 

(2 ) இது உடனடியாக அமலுக்கு வரும் . 
2 . 1950- ன் XV -வது சட்டம் தற்காலிகமாக திருத்தம் செய்யப்படல். - இந்த 
அவசரச்சட்டம் நடைமுறையில் இருக்கும் காலத்தில் 1950- ன் திருவிதாங்கூர் 
கொச்சி இந்து சமய நிறுவனங்கள் (திருத்த ) அவசரச்சட்டம் (1950 - ன் XV ) 
(இதற்குப்பிறகு முதன்மைச்சட்டம் என அழைக்கப்படும் ) பிரிவு 3 முதல் 16 
வரை கூறப்பட்டுள்ள திருத்தங்களுக்கு உட்பட்டு நடைமுறையில் இருக்கும் . 
3 . பிரிவு 4- ல் திருத்தம் . முதன்மைச்சட்டத்தில் பிரிவு 4- ல் , 

( எ ) துணைப்பிரிவு (1)- ல் , “ ஒருவர் மகளிராகவும் மற்றும் " என்ற 
வார்த்தைகளை விட்டுவிட வேண்டும் . 

( பி ) துணைப்பிரிவு ( 1எ ) - க்குப் பதிலாக பின்வரும் துணைப்பிரிவு 
சேர்க்கப்படவேண்டும் , அதாவது : 

" (1எ ) துணைப்பிரிவு (1)- ல் கூறப்பட்டுள்ள மூன்று உறுப்பினர்களில் 
இரண்டு உறுப்பினர்கள் அமைச்சரவையிலுள்ள இந்து உறுப்பினர்களால் 
பெயர் பரிந்துரை செய்யப்பட வேண்டியதும் மற்றும் அட்டவணை ஜாதி / 
பழங்குடியினர் பிரிவைச்சேர்ந்த உறுப்பினரை கேரள மாநில சட்டசபையின் 
இந்து உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்படவேண்டியதுமாகும் . 

4 . பிரிவு 6 - ல் திருத்தம் . -- முதன்மைச்சட்டத்தில் பிரிவு 6- ல் “ ஐம்பது 
வருடங்கள் என்ற வார்த்தைகளுக்கு பதிலாக " நாற்பத்தி ஐந்து வருடங்கள் 
என்ற வார்த்தைகள் சேர்க்கப்படவேண்டும் . 

5 . பிரிவு 10- ல் திருத்தம் - முதன்மைச்சட்டத்தில் பிரிவு 10 - ன் துணைப் 
பிரிவு (1)- ல் , “ இரண்டு வருடங்கள் என்ற வார்த்தைகளுக்கு பதிலாக “ மூன்று 
வருடங்கள் " என்ற வார்த்தைகள் சேர்க்கப்படவேண்டும் . 

6 . பிரிவு 14- ல் திருத்தம் . -- முதன்மைச்சட்டத்தில் பிரிவு 14- ல் துணைப் 
பிரிவு (1) - ல் , “நிலையான குழுக்கள் என்ற வார்த்தைகளை விட்டுவிட 
வேண்டும் . 


7 . பிரிவு 15 ( பி ) நீக்குதல் . -- முதன்மைச்சட்டத்தில் பிரிவு 15( பி ) நீக்கப்பட 
வேண்டும் . 

8 . பிரிவு 29( எ ) நீக்குதல் . - முதன்மைச்சட்டத்தில் பிரிவு 29( எ ) நீக்கப்பட 
வேண்டும் . 

9. பிரிவு 35- ல் திருத்தம் . - முதன்மைச்சட்டத்தில் பிரிவு 35 - ன் துணைப் 
பிரிவு (1)- ல் , “ வாரியத்திற்கு சட்டங்களை உருவாக்கலாம் ” என்ற வார்த்தைகளுக் 
குப்பதிலாக வாரியத்திற்கு அரசின் முன் அனுமதியுடன் சட்டங்கள் 
உருவாக்கலாம் " என்ற வார்த்தைகள் சேர்க்கப்படவேண்டும் . 
10 . பிரிவு 63- ல் திருத்தம் . - முதன்மைச்சட்டத்தில் பிரிவு 63 - ன் , -- 

( எ ) துணைப்பிரிவு (1) - ல் , " ஒருவர் மகளிராகவும் மற்றும் " என்ற 
வார்த்தைகளை விட்டுவிட வேண்டும் . 

( பி ) துணைப்பிரிவு (2) - க்குப் பதிலாக பின்வரும் துணைப்பிரிவு 
சேர்க்கப்படவேண்டும் , அதாவது : 

“ (2 ) (1) ஆம் துணைப்பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ள மூன்று உறுப்பினர் 
களில் இரண்டு உறுப்பினர்களை அமைச்சரவையில் இந்து உறுப்பினர்களால் 
பெயர் பரிந்துரை செய்யப்பட வேண்டியதும் மற்றும் அட்டவணை 
பழங்குடியினர் பிரிவைச்சேர்ந்த உறுப்பினரை கேரள மாநில சட்டசபையின் 
இந்து உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்படவேண்டியதுமாகும் . 

11 . பிரிவு 65- ல் திருத்தம் - முதன்மைச்சட்டத்தில் பிரிவு 65 - ன் , " ஐம்பது 
வருடங்கள் என்ற வார்த்தைகளுக்கு பதிலாக " நாற்பத்தி ஐந்து வருடங்கள் 
என்ற வார்த்தைகள் சேர்க்கப்படவேண்டும் . 

12 . பிரிவு 70- ல் திருத்தம் . -- முதன்மைச்சட்டத்தில் பிரிவு 70 - ன் துணைப் 
பிரிவு (1)- ல் , “ இரண்டு வருடங்கள் என்ற வார்த்தைகளுக்கு பதிலாக “ மூன்று 
வருடங்கள் என்ற வார்த்தைகள் சேர்க்கப்படவேண்டும் . 

13 . பிரிவு 73 - ல் திருத்தம் -- முதன்மைச்சட்டத்தில் பிரிவு 73 - ன் துணைப் 
பிரிவு ( 2எ )-ல் , “ நிலையான ஆனணயங்களின் என்ற வார்த்தைகள் நீக்கப்பட 
வேண்டும் . 

14 . பிரிவு 74( பி ) யை நீக்குதல். -- முதன்மைச்சட்டத்தின் பிரிவு 74 ( H ) 
நீக்கப்படவேண்டும் . 

15 . பிரிவு 122 - ல் திருத்தம் - முதன்மைச்சட்டத்தின் பிரிவு 122- ன் துணைப் 
பிரிவு (1)-ல் , “ வாரியத்திற்கு சட்டங்களை உருவாக்கலாம் ” என்ற வார்த்தைகளுக்குப் 
பதிலாக " வாரியத்திற்கு அரசின் அனுமதியுடன் சட்டங்களை உருவாக்கலாம் " 
என்ற வார்த்தைகள் சேர்க்கப்படவேண்டும் . 


16 . பிரிவு 127எ நீக்குதல் . - முதன்மைச்சட்டத்தின் பிரிவு 127எ நீக்கப்பட 
வேண்டும் . 

17 . 2008 - ன் 19வது சட்டத்தை இரத்து செய்தல் . -- கேரள பப்ளிக் சர்வீஸ் 
கமிஷன் ( அறநிலையத்துறை வாரியங்களின் கீழுள்ள ஆட்சி பணிகளை சார்ந்த 
அதிக பொறுப்புகள் ) சட்டம் ( 2008 - ன் 19) இதனால் இரத்து செய்யப்படுகிறது . 


எச் . ஆர். பரத்வாஜ், 


ஆளுநர் . 


